ஸ்ரீ: 
மூத்தொள்ளாயிரசீ செய்யுட்கள்‌ 


[௪௦௫] 


பகை 


ஸேதுஸம்ஸ்தான வித்வானும்‌ 


* செந்தமிழ்‌ ப்‌ பத்திராசிரியருமான 


ரா. இராகவையங்காரால்‌ 


பரிசோதீக்கப்பேற்றன. 


றை 


“ செந்தமிழ்‌ ”ப்‌ பிரசுரம்‌ ௧௫. 
8 ITD: தத. 


மதுரை : 
தமிழ்ச்சங்க முத்திராசாலைப்‌ 
பதிப்பு 
கம 
1905 


(விலை அணு-2,] 


ஸ்ரீ; 


கடவுள்‌ அணை, 


முத்தொள்ளாயிரச்‌ செய்யுண்‌ முகவுரை. 


முத்தொள்ளாயிரம்‌ என்பது, சேர்‌ பாண்டியர்‌ சோழர்‌ என்‌ 

னும்‌ முடியுடைத்‌ தமிழரசர்‌ மூவரையும்‌ ௮றம்பொருளின்பம்‌ பற்‌ 
றிப்‌ புகழ்க்‌ துள்ள ஈராயிரக்‌ தெழு.நா.று வெண்பாக்களான்‌ ஆயசோ 
ரரிய பெரிய பண்டைத்தண்டமிழ்‌ நால்‌. இது மூவேர்தரையும்‌ 
தனித்தனியே இெப்பித்‌து வரும்‌ தொள்ளாயிரம்‌ தொள்ளாயிரம்‌ 
பாடல்களாக மூன்று தொள்ளாயிர முடையையின்‌, முத்தொள்ளா 
யிரம்‌ எனப்யெயர்‌ சிறந்த தென்ப. இது முடியுடைவேர்தர்க்கு 
ஏற்றபெற்றியான்‌ நாடு, நகர்‌, இறை, தானை, யானை, குதிரை, அமர்க்‌ 
களம்‌, வென்றி, கொடை, புகழ்‌, இன்பம்‌ என்பன முதலிய பலபல வ 
கைகளாகப்‌ படைத்துக்கொண்டு புகழ்ந்ததாமெனத்‌ தோற்றுஇன்ற. 
அ. “விருந்தேதானும்‌, புதுவது களந்த யாப்பின்‌ மேற்றே” (செய்யு 
எரியல்‌-௨௪௦) என்பதனுரையிற்‌, பேராசிரியரும்‌, ஈச்சினார்க்கினிய 
ரும்‌; புதிதாகத்‌ தொடுக்கப்படுர்‌ தொடர்நிலை மேற்றாகிய விருந்து என்‌ 
பதற்கு இம்‌ முத்தொள்ளா யிரநாலை எடுத்துக்‌ காட்டுதலான்‌, இது 
பழையதும்‌ புதியதுமாகிய கதை மேற்றன்றி ஒருவர்‌ புதிதாகத்தாம்‌ 
வேண்டியவாற்றாற்‌ படைத்துச்‌ செய்த தொடர்நிலைச்‌ செய்யுளென்‌ 
பதும்‌, * நெடுவெண்‌ பாட்டே முர்ரா லடித்தே, குறுவெண்‌ பாட்டி. 
னள வெழு ரோ” (செய்யுளியல்‌-௧௫௯) என்பதனுரையில்‌, அவ்வுரை 
யாளரிருவரும்‌, முறையே, * பதினெண்‌ £ழ்க்கணக்கினுள்ளும்‌ முத்‌ 
தொள்ளாயிரத்தும்‌ ஆறடியினேறாமற்‌ செய்யுள்‌ செய்தார்‌ பிறசான்‌ 
மோரு மெனக்கொள்க?” எனவும்‌, “£ இக்கருத்தானே கீழ்க்கணக்இ 
னுள்‌ நான்கடியும்‌ ஈரடியுமே மீச வந்தவாறும்‌, முத்தோள்ளாயிரத்து 
நான்கடியே மிகவத்தவாறுங்‌ காண்க? எனவும்‌ கூறியவாற்றான்‌, 
இர்‌நூல்‌ வெண்பாக்கள்‌ பெரும்பான்மை ஈான்கடியானும்‌ கிறுபான்‌ 
மை ஐந்தாறு அடிகளானும்‌ வக்தன என்பதும்‌, பேராசிரியர்‌ ££ அங்‌ 
கதப்‌ பாட்டவற்‌ நளவோ டொக்கும்‌  (ஷை-ச௬௦0) என்பதனுரை 
£ யில்‌ *சைக்ளொச்‌ செய்யுள்‌ முத்தோள்ளாயிரத்துட்‌ பலவாயினும்‌ ? 


௨ முத்தொன்ளாயிரச்‌ சேம்யுண்‌ முகவுரை. 


எனக்கூறுதலான்‌, இதன்கட்சுட்டி யொருவர்‌ பெயர்கொண்ட பா 
டாண்டிணைப்‌ பதன்‌ கைக்ளெச்செய்யுட்கள்‌ பலவா மென்பறும்‌ 
«21, றியப்படுவன. வச்சத்‌ தொள்ளாயிரமும்‌, ஓ ஒட்டக்கூத்தர்‌ செய்க 
அரும்பைத்‌ ங்கும்‌ இம்‌ முத்‌ க்‌ நெறியே 
தழுவி யுரைக்கப்பட்டனவா மென ஊடுிக்கப்படுகின்றன. இர்றால்‌ 
இச்காட்டுத்‌ தமிழ்க்குடிகளும்‌ தமிழரசர்களுமே நிலவிய மிகப்பழைய 
காலத்தே இயற்தப்பட்டதாதலின்‌, இதனால்‌ அத்தொன்மைக்‌ கால 
வியல்புகள்‌ பல கன்கறிய லாகுமென த்‌ கெரிநின்றது. இச்தகைப்‌ 
பெரிய பழைய மாலின்‌ ஒருசில செய்யுட்களே புற்த்திரட்டென்னும்‌ 
இனிய செய்யுட்டொகை நாலில்‌ ஆங்காங்குக்‌ சோக்கப்பட்டிருத்த 
விற்‌ காணப்பட தலல்ல.து இந்நான்‌ முழுதும்‌ ஒருசேரக்‌ காண்பது 
இக்காலத்தரிதாயிற்று. ஈல்லாசிரியர்‌ தொல்ஆரைகளில்‌ தமிழ்‌ 
தூவேந்கரி லொருவைச்‌ சிறப்பித்து இனிய வெண்பா யா ப்பின்‌ 
வரும்‌ பாடல்கள்‌ சில இம்முத்தொள்ளாயிரமா மென்று கருதப்படு 
ன்றன. அவை, புறத்திரட்டிற்‌ காணப்பட்டன போல, முத்தொள்‌ 
ளாமிரமெனப்பெயர்‌ குறிக்கப்படாபையின்‌ ஓஒருதலையா கத்‌ அணியப்‌ 
படவில்லை, புறத்திரட்டின்கண்ணுள்ள ௮வ்வொருகில முத்தெரள்‌ 
ளாயிரச்‌ செய்பட்சளும்‌, த லக கலன்‌ க்‌ பத்‌ 
தித்திப்பன வாதலின்‌, அவற்றைப்‌ பலரும்‌ அறிந்து கூட்டுண்டு 
கனிக்குமாஅ, இச்‌செர்தபிழ்‌ ' வாயிலாக வெளியிடற்‌ கவாவினேன்‌, 
இர நாலாசிரியர்‌ பெயர்‌ முதலியன ஒன்றும்‌ இப்போது அறியலாவ 
இல்லை, இர்நாற்‌ கடவுள்வாழ்த்து வெண்பாவாலும்‌ புகழின்‌ கணுள்ள 
* மடங்கா மயிலூர் தி? * செங்கணெடியான்‌ ” என்னும்‌ வெண்பாக்க 
ளாலும்‌ இவர்‌ சமயக்‌ கோட்பாட்டி.ற்‌ சைவராவர்‌ எனக்கருதுகின்‌ 
£5: ஈண்டு வெளிப்படும்‌ இம்முத்தொள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌ 
இச்சங்கத்‌ க்குக்‌ நடைத்த புதத்திரட்டுப்‌ பி.ரதிகளினின்‌ று திரட்‌ 
டப்பட்டன, இவற்றுள்‌ இன்பப்பகுதிபற்றிப இன்பொருட்பாடல்‌ 
கள்‌ சென்னையிலிருக்கும்‌ தமிழ்ப்பண்டிதர்‌ ப்ரஹ்மஸ்ரீ தி-வேங்கட 
ராமையங்காரலர்களுடைய பறத்திரட்டுக்காமத்துப்பால்‌ ஏட்டிலும்‌ 
மதுரைக்‌ சமிழ்ர்சங்கத்துச்‌ சைவநாற்‌ பரிசோதகர்‌ ஸ்ரீமத்‌ ரா-சுப்‌ 
பீரமஹியக்‌ கஜிராயரவர்கருடைய பறத்திரட்டேட்டி லும்‌இருந் கன. 
இங்கனம்‌ 
ரா, இராகவையங்கார்‌, 
சேந்தமீழ்ப்‌ பத்திராசிரியர்‌, 


உ 


கடவுள்‌ அனை. 


மத ள்ளாயிரசீ செய்யுட்கள்‌. 


கண்டக்‌ 


கடவுள்‌ வாழ்த்து. 

க மன்னிய நாண்மீன்‌ மதிகனலி யென்றிவற்றை 
முன்னம்‌ படைத்த முசல்வனைப்‌--பின்னரு * 
மாதிரையா னஇரையா ன தயர்வுறுமீ 
யூர்திரைநீர்‌ வேலி யுலகுஃ 


நாடு. 


௨ அள்ளற்‌ பழனத்‌ தரக்காம்பல்‌ வாயவிழ 

'  வெள்ளரந்தீப்‌ பட்ட தெனவெரிஇப்‌--புள்ளினர்தல்‌ 
கைச்சிறகாற்‌ பார்ப்பொடுக்குங்‌ கவ்வை யுடைத்தரோ 
நச்சிலைவேற்‌ கோக்கோதை நாடு, - 


௩ ந்தி னிளஞ்சனையும்‌ புன்னைக்‌ *குவிமொட்டும்‌ 
பந்த ரிளங்கமுகன்‌ பாளையுஞ்‌-— சிந்தித்‌ 


திகழ்முத்தம்‌ போற்றோன் அஞ்‌ செம்மற்றே ன்‌. 
னகைமுத்த வெண்குடையா னாடு, ட 


௪ காவ லுழவர்‌ களத்தகத்துப்‌ போரேறி 
"ழ்‌ நாவலோல வென்றழைக்கு நாளோன த--காவலன் றன்‌ 
கொல்யானை மேலிருந்து கூற்திசைத்தாற்‌ போலுமே 
்‌ நல்யானைக்‌ கோக்கிள்ளி நாடு, 


* இசன்‌ பின்னடி யிரண்டையும்‌ நீலகேசித்தேநட்டூக்‌ கடவுள்‌ வாழ்த்‌ 
அரையிற்‌ சமயதிவாகர முனிவர்‌ மேற்கோள்‌ காட்‌ ம்‌ “என்றென்‌ ற 
யருமால்‌? எனவும்‌ பாடமுண்டு, 


ர்‌ “கருவிமொட்டும்‌' எனவும்‌ பாடம்‌. 


ந்‌ “இதனுள்‌ ₹நாவ்லோஓ ' என்புழி 2 உயிரள பென டை செப்பலோசை , 
செடாசே வந்தவாறு கண்டு கொள்க ” என்பது யாப்பருந்கலவிநந்தி. (௯) 


5 முத்தொள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌. 


பகைப்புலம்‌ பழித்தல்‌. 


ல்‌ 


கரிபரச்‌ தெங்னாங்‌ கடுமுள்ளி பம்பி 
நரிபரத்து நாற்றிசையுங்‌ கூடி--யெரிபரர்த 
பைங்கண்மால்‌ யானைப்‌ பகையடுதோட்‌ கோதையைச்‌ 


செங்கண்‌ சிவப்பித்தார்‌ நாடு, 


ஈ வேரறுகை பம்பிச்‌ உரைபடார்க்து வேளைபூத்‌ 
தாரறிய லாகா டக்தனவே— போரின்‌ 
முகையலிழ்தார்க்‌ கோதை * முகிரியார்‌ கோமா 


ன கையிலைவேல்‌ காய்த் தினார்‌ நாடு, 


க லு மகளி * ரிலைஜஞெமது ளின்ற 
வரியிளஞ்‌ செங்காற்‌ குழவி--யரையிரவி 
5 ௮ரமன்பா ராட்ட ௮ுறக்கிற்றே செம்பியன்‌. 


பம்பா ராட்டாதார்‌ நாடு, 


* மூரி - இது சோனாட்டுச்‌ சுள்ளியாது கடலுடன்‌ கலக்கு மிடத்‌ 
இருந்த பெரிய அறைமுசப்பட்டினம்‌, முற்காலத்து மேற்றேயத்து யவ 
னர்மாக்சலங்கள்‌ மிளகு முதலியன கொள்ளற்கு மிகுதியாகத்‌ தங்கிய 
பெருக்‌ துறைமுகம்‌ இதுவே; இதனைச்‌ 4 சோலர்‌, சுள்ளியம்‌ பேரியாற்று 
வெண்ணுரை சலநக்ச, யவனர்‌ தந்த வினைமா ணன்கலம்‌, பொன்னொடு வந்து 
கறியொட பெயரும்‌, வளக்கெழுமுசிரி ” (௪௪௯) என அகப்பாட்டின்கண்‌ 
வருதலான்‌ அதிக. தாலம்‌, பிளினி முதலிய மேற்றிசை யாத்திரைக்கார 
கும்‌ இல்வூர்த்துறை முகத்தைப்‌ பத்றியும்‌ இதன்கண்‌ மிளகேற்றுதலைப்‌ 
பத்தியும்‌ மிகுதியாகச்‌ கூறியுள்ளாரென்ப. வராகமீரர்‌ பிரகற்சங்கிதைக்‌ 
சண்‌ மாசபட்டனம்‌ என்னும்‌ ஊர்‌ சென்பாகத்துள்ள தாகச்‌ கூறியுள்ளார்‌, 
௮௩்து தம்மு௫ரியேயா மென்பது பலவிவேககளுடைய கொள்கை: (மரீச- 
மிளகு.) இக்வூரினை முன்னையோர்‌ பாண்டியன்‌ வளைந்து பெரும்போர்‌ 
புரிந்து 0 -ணிருக்ச சேரர்க்குரிய படிமம்‌ ஒன்றைக்‌ சவர்க்து சென்றான்‌ 
ஆம்‌ அகப்பாட்டான்‌ ம்ப 


ர்‌ இரியன்‌ மசளிர்‌-கெடுதலுற்ற மகளிர்‌, 


 இலைகொமல்‌-இலைச்சருகு * ஒலிகழை பிசைந்த ஞெலிசொரி யொண்‌ 
சூ ய்‌ ர » ச்‌ 
பொறி, படுதேமல்‌ புதைமப்‌ பொத்தி” என்பது அகம்‌ (௩௯), 


5 ஊமன்‌-கூசை. 


ஞ்‌ ௮ 


௯ 


C18} 


கக 


௧௨ 


க்க 


முத்தொள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌. 


வாகை வனமாலை சூடி யரசுறைய 
மோகை யுயர்மாடத்‌ அள்ளிரும்த- கூகை 
படுபேய்க்குப்‌ பாட்டயரும்‌ பண்பிற்றே தென்னன்‌ 
விடுமாற்றங்‌ கொள்ளாதார்‌ நாடு, 
* பறைகிறை கொல்யானைப்‌ பஞ்சவர்க்குப்‌ பாங்காய்த்‌ 
திறைமுறையி ஸுய்யா தார்‌ தேய--முறைமுறையி 
னான்போ யரிவையர்போ யாடவர்போ யாலின்ற்‌. 
வீன்போ ட்ட மிடம்‌, 

திறை. 
பல்யானை மன்னர்‌ படுதிறை தம்துய்ம்மின்‌ 
மல்ல னெடுமதில்‌ வாங்குவிற்‌ பூட்டின்‌ 
வள்ளிதழ்‌ வாடாத வானோரும்‌ வானவன்‌ 
வில்லெழுதி வாழ்வர்‌ விசும்பு, 
நேமி நிமிர்தோ ணிலவுதார்த்‌ தென்னவன்‌ 
காமர்‌ நெடுங்குடைக்‌ காவல னணையா 
லேம மணிப்பூ ணிமையார்‌ திருந்தடி 
பூமி மிதியாப்‌ பொருள்‌. 
நிறைமதபோல்‌ யானைமே னீலத்தார்‌ மாறன்‌ 
குடைதோன்ற ஞாலத்‌ தரசர்‌--திழறைகொ 
ளிறையோ வெனவக்‌ திடம்பெறுத லின்றி 
முறையோ வெளகின்முர்‌ மொய்த்து, 


நின்றிமின்‌ மன்னீர்‌ நெருநற்‌ றிரைகொணரர்ம்‌ தூ 


முன்றற்த மன்னர்‌ முடி.தாக்க--வின்றுந்‌ 
திருச்‌ தடி. புண்ணாசச்‌ செவ்வி-யிலனே 
பெருந்தண்‌ னுறந்தையார்‌ கோ, 


டாய்த்து மாலைவருவது ”' 
வருதல்‌ காண்க, 


* பறை நிறைந்த கொல்யானை:-— கொல்யானையை நீர்க்குவிட்டாழ்‌ 
பறை சாற்றிச்‌ செல்லுதல்‌ முன்னை வழக்கு.  நிறையழி கொல்யானை நீர்ச்‌ 
குவிட்‌ டாங்குப்‌, பறையறைம்‌ சல்லது செல்லந்ச 
(௨௦). “அறைபறையானை” என்பர்முனனும்‌. 
தலைப்ப்றைகொட்ட வருமாபோலே வாடையை முன்னடக்கவிட்டுக்கொண் 
(௧௦-௩-௫) எனத்‌ திருவாய்மொழி மீட்டிலும்‌ 


”' என்பது குறிஞ்சிக்கலி 
“மசுதகஜமான து முன்னே 


ள்‌ முத்தொள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌. 


எயில்‌ கோடல்‌. 
௧௪. செருவெங்‌ கதிர்வேற்‌ இனவெம்போர்‌ மாற 
அஆருமி னிடிமூர சார்ப்ப-* வரவுதழ்ச்‌ 
தாமா வுகளு மணிவரையி னப்புறம்போய்‌ 


வேமால்‌ வயீதெரிய வேந்து, 


குதிரை மறம்‌. 


நிரைக திர்வேன்‌ மாயனை நேர்தின் ரூர்‌ யானைப்‌ 


& 
=) 


புரைசை யறகிமிர்ந்து பொக்கா--வரசர்த 
முன்முன்னா ர்வீழ்ச்த முடிக ரூதைத்தமாப்‌ 
பொன்றுரைகழ்‌ போன்ற குளம்பு, 
யானமறம்‌. 
- 121, . . 
௧௭௬ விறுசான்‌ மன்னர்‌ வீரிதாம வெண்குடையைப்‌ 
ன்னு 15 ௬ ஓல்‌ ஸ்‌ 
பாத வெறிக்க பரிசயத்தார்‌- ரது 
செங்கண்மாக்‌ கோடை சினவெங்‌ களியானை 
திங்கண்மே னீட்டுத்தன்‌ கை, 


கள 3 அயிற்ததவம்‌ பாய்ச்துழக்‌க யாற்றல்சான்‌ மன்ன 
ரெயிற்கதவல்‌ கோத்தெடுத்த கோட்டாம்‌--பனிக்கடலட்‌ 
பாய்தோய்ர்‌த காவாய்போற்‌ ஜோன்‌ அமே யெங்கோமான்‌ 


மாய்சனவேற்‌ 88ள்ளி களிறு, 


எட ர ம - 70 » க்‌ 
கம UL ப ச யாக எமிலி வின மனன 


, 
நக்‌ மார்போலை யாகத்‌ திருத்தக்‌ 
குருந்ததகு மார்போலை யாகத்‌ திருத்தக்க 

சூ க க 
வையக மெல்லா மெமதென்‌ நெமுதுமே 
ப ம ண்ட த 
மொய்பிலைவேன்‌ மாறன்‌ கிறு, 


வயிறெயியவேம்‌ னை “புற்றிழக்‌ 
கென்னாக்சொல்‌, வேக்‌ ்‌ தட்ஸ்‌ 
௨ன ஞு கொல்‌, வேகச்‌ குழாச்சளிற்று வே 


௬௪௩௩-ஆம்‌ பச்சக்கள்‌, 
fe » க 
Te, 2 பாகு, ப2-௬௩௩.) 


4725. 


௨௦ 


£ முத்தொள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌. 


உருவத்தார்த்‌ தென்னவ னோங்கெழில்‌ வேழத்‌ 
இருகோடுஞ்‌ செய்தொழி லெண்ணி--லொருகோடு 
வேற்றா ரகல முழுமே யொருகோடு 

மாற்றார்‌ மதிறிறச்கு மால்‌, 

கொடி.மதில்‌ பாய்ந்திற்ற கோடு மரசர்‌ 

முடியிடறித்‌ தேய்ந்த ஈகமும்‌--பிடிமுன்பு 
பொல்லாமை நாணிப்‌ புறங்கடை கின்றதே 


சல்லார்தோட்‌ கிள்ளி களிறு. 


கச்சி யொருகான்‌ மிதியா வொருகாலாற்‌ 

றத்துறீர்த்‌ தண்ணுஞ்சை * தான்மிதியாப்‌--பிற்றையு 
மீழ மொருகான்‌ மிதியா வருமேங்‌ 

ர்‌ கோழியர்கோன்‌ கிள்ளி களிறு. 

பாற்றின மார்ப்பப்‌ பருந்து வழிப்படர 

நாற்றிசையு மோடி நரிகதிப்ப--வாற்ற 

வலங்கலம்‌ பேய்மகளி ராட வருமே 

யிலங்லைவேற்‌ கிள்ளி களிறு. 

தோற்ற மலைகட லோசை புயல்கடாஅ௮ள்‌ 

காற்றி னிமிர்ந்த செலவிந்ருய்க்‌--1கூற்றுள்‌ 
குறியெதிர்ப்பை கொள்ளுச்‌ சகைமைத்சே யெங்கோ 
னெறிகதிர்வேன்‌ மாறன்‌ களிறு, 

அடுமதில்‌ பாய வழிந்தன கோட்டைப்‌ 

பிடிமுன்‌ பழகழீத னாணி-- முடியுடை 

மன்னர்‌ குடையான்‌ மறைக்குமே செங்கனல்‌ வேற்‌ 
ஜென்னவர்‌ கோமான்‌ களிறு. 


** உஞ்சை-உ ச்சயினி நகரம்‌, 


ர்‌ கோழி-உழையூர்‌; “முற்காலத்து ஓர்‌ கோழி ப்‌ போர்‌ 


௮. 


தொலைத்தலான்‌ அக்திலத்திற்‌ செய்த நகர்க்குக்‌ கோழி யென்பது பெயரா 
யிற்று?” என்றார்‌ அடியார்க்த நல்லார்‌. (சிலப்‌-காகொண்-௨௪௮) 


ர யமனும்‌ கொலையைக்‌ கடன்வாக்கும்‌ ஆற்றலுடையது. “குறியெதிர்ப்‌ 
பையாவ அ அளவுகொடுத்து வாக்கி அவ்வாங்கியவாறே எதிர்த்‌ 


என்றார்‌ பரிமேலழகர்‌ (திருக்குறள்‌-௨௨௧), 


3 


௮ முத்தொள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌. 
களம்‌. 
௨௫ வெருவரு வெஞ்சமத்து வேலிலங்க விழ்ந்தார்‌ 
புருவ முரிவுகண்‌ டஞ்ச9-ஈமிவெரீஇச்‌ 
சேட்கணித்தாய்‌ நின்றழைக்குஞ்‌ செம்மற்றே தென்னவன்‌ 


வாட்கணித்தாய்‌ விழ்ந்தார்‌ களம்‌, 


ட. 


௩. மரசுதப்பூண்‌ மன்னவர்‌ தோள்வளை “கீழா 
வயிரக்‌ கடகக்கை வாங்கித்‌ அயருழங்து 
புண்ணும்‌ றழைக்குங்‌ குறுநரித்தே ர்பூழியனைக்‌ 


ம . ஆ . ற 
கண்ணுத அ வீழந்தார களம. 


உ௭ முடித்தலை வெள்ளோட்டு கெய்‌ யாகத்‌ 
கடித்த குடர்திரியா மாட்டி யெடுத்தெடுத்‌ துப்‌ 
பேஎய்‌ விளக்கயரும்‌ பெற்றிக்கே செம்பியன்‌ 


சேஎய்‌ பொருத களம்‌. 


௨௩௮ ஏனைய பெண்டி ரெரிமூழ்கக்‌ கண்டுகன்‌ 
ஏனையாற்‌ கண்புதைத்தான்‌ றார்வழுதி- யானயெலாம்‌ 
புல்லார்‌ பிடிபுலம்பத்‌ தாங்கண்‌ புதைத்தவே 


பல்லாயார்‌ பட்ட களத்து. 


வேன்றி. 
லேத்தார்த்‌ தென்னவன்‌ றேற்றான்போ னின்ரன்‌ 
படி.த்தவாய்‌ சட்டிய கையாத்‌-பிடித்தவேற்‌ 


பதட்ட ௪. ்‌ 3 
கண்ணேரா வோச்கக்‌ களிறணையாக்‌ கண்படுதந்த 
க்‌. 


௨௯ கொடித்த 


மாண்னணேரா மன்னரைக்‌ கண்டு, 


உ அத்து ச ரத்‌ அடல அ 0 தன்க 
௩௦ தொழிதேற்றுப்‌ பாலகளை முன்னிதிஇப்‌ பின்னின்‌ 
2 ற க்ப்‌ 7 ர்‌ த்‌ 
றழலிலைவேல்‌ காய்த்தினர்‌ பெண்டீர்‌--கழலடைந்து 
ட ஆல்‌ ட்‌ ்‌ - 
மண்ணித்த லென்ப வயங்குதார்‌ மாமாறன்‌ 


» ரூ... . * . 
கண்ணித்தர்‌ தீர்க்கு மருந்து. 


* இனா” எனவும்‌ பாடம்‌. 


தா அணிய ப கக அல அக்‌ 
* பூழியன்‌-சோன்‌; பூழிகாட்டையுடையான்‌ என்பது பொருள்‌; “பூழி 
யர்சோச்சோதை ”' என்பர்‌ முன்னும்‌ (௬௭௪), 


முத்தொள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌. ௯ 


புகழ்‌. ்‌ 
மடங்கா மயிலூர்தி மைந்தனை நாளுங்‌ ்‌ 
கடம்பம்பூக்‌ கொண்டேத்தி யற்றாற்‌-றெடங்கமரு 
ணின்‌ திலங்கு வென்றி நிறைகதிர்வேன்‌ மாறனை 


யின்றமிழால்‌ யாம்பாடும்‌ பாட்டு, 


ரெங்க ணெடியான்மேற்‌ றேர்விசய னேற்றியபூப்‌ 
பைங்கண்வெள்‌ ளேற்றான்பாற்‌ சண்டற்று--லெங்கு 
முடிமன்னர்‌ சூடியபூ மொய்ம்மலர்த்தார்‌ மாற 

ஐ 


னடி.மினசயே காணப்‌ பூம்‌.* 


கூந்தன்மா கொன்று குடமாடிக்‌ கோவலனாயப்ப்‌ [தாய்‌ 
பூக்தொடி.யைப்‌ புல்லிய ஞான்றுண்டால்‌--யாங்கொளிச்‌ 
தென்னவனே தேர்வெந்தே தேறுநீர்ச்‌ கூடலார்‌ 


மன்னவனே மார்பின்‌ மறு. 


வானிற்கு வையகம்‌ போன்றது வானத்து 
மீனிற்‌ கனையார்‌ மறமன்னர்‌-— வான க்தி 
மீன்சேர்‌ மதியனையன்‌ விண்ணுயர்‌ சொல்லியர்‌ 


கோன்சோன்‌ கோதையென்‌ பான்‌. 


மந்தரற்‌ காம்பா மணிவிசம்‌ போலையாத்‌ 
திங்க ளதற்கோர்‌ இில,கமா--வெங்கணு 
முற்றுநீர்‌ வைய முழுது கிழற்றுமே 


சொற்றப்போர்க்‌ கிள்ளி குடை. 


உ £ர்ச்சு னுலகளந்ச சேவடிமேற்‌ பூந்தாமம்‌ 


சேர்ச்தி யதுவே. வென்றுடிமேற்‌ முன்சண்டு 
பார்ச்சன்‌ றெளிர்செழுந்த பைந்துமா யான்பெருமை 
பேர்த்து மொருவராற்‌ பேசக்‌ இடந்சசே, என்பது இருவாய்மொ 


ழி (௨-௮-௬). 
ர்‌ குருந்த மொத்‌ சஞான்‌ றுண்டா லதனைக்‌ 


கரந்த 'வடிவெமக்குக்‌ காட்டாய்‌--மரம்பெறா 
போரிற்‌ குருகுறங்கும்‌ பூம்புன னீர்காட 
மாற்பிற்‌ கிடந்த மறு. என்பதும்‌ இச்கருத்தேபற்றிவந்தது. (சொ 


ல்காப்பியம்‌, புறத்‌ திணையியல்‌-௫, நச்சினார்ச்சினியருரை மேற்கோள்‌). ஃ 


1 தொல்காப்பியம்‌, பொருள திகாரம்‌, ௨௧௫-ஆம்‌ பக்கம்‌, 


2 


50 முத்தொள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌. 


௩௬  பார்படுப செம்பொன்‌ பதிபடுப முக்தமிழ்‌நா 
னீர்படுப வெண்சங்கு: நித்திலமுஞ்‌- சான்‌ நலத்‌ 
பூலை டிப யானை வயமான்‌ கூர்வேற்‌ 


றலைபடுப தார்வெர்தர்‌ மார்பு. 


௩ள அருமணி யைக்கலை யாடாவம்‌ வானத்‌ 
அருமேத்றை யஞ்ச? யொளிக்குஞ்‌-— செருமிகுதோட்‌ 
செங்கண்மா மாதன்‌ சனவேல்‌ * சுனவுமே. 


யங்கண்மா ஞாலத்‌ தரசு, 


்‌ 
௩ஃ அனுப்பத்‌ காரக்‌ கோதை யரசெறிக்த வெள்வேல்‌ 
பெரும்பூலவுஞ்‌ செஞ்சாந்து, தரறிச்‌--ஈரும்பொடு 

வண்டாடு பக்கமூ: மூண்டு குறுகரி ல 


கொண்டாடும்‌ பக்கம்‌ முண்டு, 


௩௯ கண்ணார்‌ கதவம்‌ இறமின்‌ கனிறொடுதேர்‌ ர Ve 
பண்ணா ஈடைப்புரவி பண்விடுமி-னண்ணார்தர்‌ i 
தேர்வேந்தன்‌ றென்னன்‌ நிருவுத்‌ இச்சா 
போர்வேந்தன்‌ பூச லிலன்‌.3 


௪௦ அந்தண ராவொடு பொன்பெற்றார்‌ காவலர்‌ 
மக்தரம்போன்‌ மாண்ட களி.றார்ந்தா ரெக்கை ' 
த 


மிலங்கலைவேற்‌ அள்ளி யிரேவதிரா ளென்னே . .₹ 
திலம்பிகன்‌ கூடிழர்ச வானு, 
கைக்கிளை. 
உக செய்பா ரெனினுக்‌ தமர்செய்வ ரென்னுஞ்சொன்‌ 
மெப்பாதல்‌ கண்டேன்‌ விளங்கிழாய்‌--கையார்‌ 
- வரிவனை கின்றன வையையார்‌ கோமான்‌ 
புசிவளை போத்‌இயர்பக்‌ கேட்டி 


னவம்‌-அச்சத்சாற்‌ சனவினுங்‌ காணும்‌, 


ச்‌ சார்‌. எனவும்‌ பாட 


* உ தொல்காப்பியம்‌ க ட பக்தாத்‌ 
்‌ 8 தொல்காப்பியம்‌, பொருள இசாசம்‌, ௨2௨௪-ஆம்‌ பக்கம்‌, 


௫௭ 


௪௫ 


பர்‌ 


முத்தோள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌. ௧௧ 
திறந்திடுமின்‌ நியவை பிற்காண்டு மாத கக ப அத்த 
ரிறந்து படிற்பெரிதா மேத--மு.றட்தைய்ர்கோன்‌ 
மண்ணார மார்பிற்‌ றமிழர்‌ பெருமானைக்‌ 


கண்ணாரக்‌ காணக்‌ கதவு. 
ம) | 


காய ரடைப்ப மகளிர்‌ திறந்திடத்‌ க்‌ 
தேயத்‌ திரிக்த குரிமியவே-யாய்மலர்‌ ,.. 
வண்டுலா அங்‌ கண்ணி வயமான்தேர்க்‌ கோ தையைல்‌ 


கண்டுலா ௮ம்‌ விதிக்‌ கதவு. 


காப்படங்கென்‌ றன்னை கடி.மனை யிற்செறித்‌ 


இயாப்படங்க லோடி. யடை த்தபின்‌_மாக்கடுங்கோ 
னன்னலங்‌ காணக்‌ கதவம்‌ துளைதொட்டார்க்‌ ப்‌ 
கென்னைகொல்‌ கைம்மா. தினி. - ம்‌ 7 
அடியடித்‌ தோற்செவீத்‌ தூங்குகை நால்வாய்ப்‌ 
பிடியேயா னின்னை யிரப்பல்‌-—கடிகமழ்தார்ச்‌ 
ர சேலேக வண்ணனொடு சேரி புகுகஅமெத்‌ 

ந காலேகஞ்‌ சார நட. 


எலா௮ மடப்பிடியே யெங்கூடத்‌ கோமான்‌ 


புலாஅ௮ னெடுரல்வேன்‌' மா நீ-னுலாஅங்கா ற்‌ - ஈட பசந்து 
$ பைய நடக்கவும்‌ “தேழ்முயா : வின்பெஸ்ம்‌' - 
யையப்‌ பவெ துடைத்து. * பவட தக தி 
நீணீலத்‌ தார்வளவ னின்மேலா ஞசவு = 
்‌ நாணின்மை யின்றி நடத்தியா-—னீறைலங்‌. . பட க்‌ 


கண்டன்ன கொண்டல்‌ வருங்கா விரிஈாட்டுப்‌ 


பெண்டன்மையில்லை பிடி. ப: 


0 . ச த்‌ 0 த்‌ ட்‌ நன பட்ட 
* தொல்சாப்பியம்‌, பொருள இகாரம்‌, ௭௪௬௨-ஆம்‌ பக்கம்‌, 


ர்‌ சேலேகம்‌. சந்தனம்‌, 1 சாலேகம்‌-சாளரம்‌, 


8 மடஈடை பெண்மை லத்த தோராய்‌, சநுநஸ்ட க்‌ த்ராய்‌ கணை 


வ னிழப்பாய்‌, பிடியலை பாவியெனப்‌ பூண்‌: பிறழ்க்கு, புடைமுலை விம்மப்‌ 


புலந்தனர்‌ நீற்பார்‌ என்பது த்தன! கடன்‌ 


கச்‌. 


௪௮ 


ச௯ 


௫௧ 


௫௨ 


முத்தொள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌ . 


சடரிலைவேற்‌ சோழன்‌ றன்‌ பாடல மேறிப்‌ 
படர்தந்தான்‌ பைக்தொடிமார்‌ காணத்‌ தொடர்புடைய 
நீல வலையில்‌ கயல்போற்‌ பிறழுமே 


சாலேசு வாயிறெறும்‌ கண்‌. 


போரகத்துப்‌ பாயுமா பாயா அபாயமா 

= 3 க த ்‌ 
ஷாகுத்னு மெல்ல நடலாயோ--கூர்வேன்‌ 
மதவெல்‌ கியா பாறுன்றன்‌ மார்பல்‌ 


கதவங்கொண்‌ டியாமுக்‌ தொழ. 


அகோ ரூமி்கோ வைதாக்‌ கலக்துகொண் 
கழ. 2 9௫ 

டேடுகோ டாக வெழதுகோ-.53 

ண்டி க க்‌ அதக்‌ 

புனவட்டப்‌ பூக்தெரியத பொற்றோ வழுத 


கனவட்டங்‌ கால்குடைக்த நீறு, 


குடத்து விளக்கேபோற்‌ கொம்பன்னார்‌ காமம்‌ 
பஐப்படா பூர்தார்‌ வழுதி--புறப்படி. 

பகு மாலை யணிமலையிற்‌ றியேபோ 

இடைறி கெளவை தரும்‌, 


வரைபொரு சீண்மார்பின்‌ வட்கார்‌ வணக்கு 
சிரைபொரு வேன்மார்தைக்‌ கோவே நிரைவளையார்‌ 
தங்கோலம்‌ வல்வுத லாமோ வவர்தாய்மார்‌ 


செங்கோல்‌ னல்ல னென. 


வாமான்ழறேர்ச்‌ கோதையை மான்றேர்மேற்‌ கண்டவர்‌ 
மாமையே யன்‌ மே விழப்பது--மாமையிற்‌ 
பன்னூறு கோடி பழுதோவென்‌ மேனியிற்‌ 


பொன்னூறி யன்ன பாப்பு. 


அ - ஆ . - . - 

வழுவீலெம்‌ விதியுண்‌ மாறன்‌ வருங்காற்‌ 
நறெழுதெனைத்‌ தோணலமுங்‌ கொண்டாட னிமிழ்திரைக்‌ 
கரர்க்கடற்‌ கொற்கையார்‌ சாவலனுத்‌ தானேயால்‌ 


ட 72 ச்‌ ௯. 
யாரகக கோ து என. 


முத்தோள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌. 


ல்‌ 
ஓ 


கண்டன வுண்கண்‌ கலந்தன ஈன்னெஞ்சந்‌ ' 
தீண்டப்‌ படுவ தடமென்ழேள்‌--கண்டா 
யுலா௮ மறு ஆறையூர்‌ வளவழ்‌ 

கெலா௮ முறைகதிடந்த வாறு, 


௫௬ மன்னுயிர்‌ காவல்‌ தனதான வவ்வுயிரு 
ளென்னுபிரு மெண்ணப்‌ படுமாமி--னென்னுபிர்க்கே 
சிபொழுகு செங்கோல்‌ செழியற்கே தக்கதோ 
*நீரொழுகப்‌ பாலொ முகா வாறு, 


௫௭ அஏன்னெஞ்ச நாணு நலனு மிவையெல்லா 
மன்னன்‌ புனனாடன்‌ வெளவினானென்னே 
யரவக லல்குலா யாறிலொன்‌ றன்றே 
புரவலர்‌ கொள்ளும்‌ பொருள்‌. 


௫௮ தானேற்‌ றனிக்குடைக்‌ காவலனாற்‌ காப்பஅவும்‌ 
வானேற்ற வையக பெல்லாமால்‌- யானே 
வெளியேனோர்‌ பெண்பாலே ஸீர்ந்தண்டார்‌ மாற 
னளியானே லன்றென்பா ரார்‌. 


௫௯ 1கனவினுட்‌ காண்கொடா கண்ணுங்‌ கலந்த 
நனவினுண்‌ முன்விலக்கு நா ணு-மினவங்கம்‌. 
பொங்கோ தம்‌ போமும்‌ புகாஅர்ப்‌ பெருமானார்‌ 


செங்கோல்‌ வடுப்படுப்பச்‌ சென்று, 


சூப்‌ தானைகொண்‌ டோடுவ தாயித்றன்‌ செங்கோன்மை 
சேனை யறியக்‌ களவேனோ--யானை 
பிடிவீசும்‌ வண்டடக்கைப்‌ பெய்‌ சண்டார்க்‌ கிள்ளி 


நெடுவீதி நேர்பட்ட போது. 


க்‌ 


* முறைதெரிந்து செல்வாக்கு நல்கூர்ந்த வர்க்கு 
(நிறைதிரியா னேரொக்கல்‌ வேண்டு முறைதிரிந்து 
கேரொழுகா னாபி னதுவா மொருபக்க 
நீரொழுகப்‌ பாலொழுகு மாது, (பழமொழி-௨௦௪.) " 

ர்‌ சொல்‌, பொரு, ௭௪௩௫-ஆம்‌ பக்கம்‌, 


௧௪ முத்தோள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌. 


௬௧ தெண்ணீர்‌ நறுமலர்த்தார்ச்‌ சென்னி யிளவளவன்‌ 


மண்ணகம்‌ காவலனே யென்பரான்‌ -மண்ணகங்‌ 
காவலனே யானக்காற்‌ காவானோ மாலைவாய்க்‌ 
கோவலர்வாய்‌ வைத்த குழல்‌, 

௬௨ அறைபறை யானை யலங்குதார்‌. ள்ளி 
முறைசெயு மென்பரால்‌ ஜோேழி--பிறையிதந்த 
வற்கோ லணிவளையே சொல்லாதோ மற்றவன்‌ 
பெங்மோன்மை செக்கின்ற வாறு, 

ஈக உகளியானைத்‌ தென்னன்‌ கனவின்வச்‌ தென்னை 
யளியா னளிப்பானே போன்முன்‌--றெளியாதே 
செங்காந்தண்‌ மென்விரலாற்‌ சேக்கை தடவ வந்தே 


கனென்காண்பே னென்னலால்‌ யான்‌. 


௬௫ சார்னு நிலங்‌ கடியகதது வைகனு 
க 
8ர்சிலை நின்ற தவங்கொலோ--கூர்‌ துளைவேல்‌ 
வண்டிருக்க ஈக்கதார்‌ வாமான்‌ வழுதியாற்‌ 
கொண்டிருக்கப்‌ பெற்ற குணம்‌. 

ஈடு அறிவா ார்‌.......்..பபெண்டி சே மாகச்‌ 


செறிவார்‌ தலை ? மேல்‌ நடக்து--ம றிதிரை 


பாட மூரிஞ்சு மதுரையார்‌ கோமானைக்‌ 


கூட வொரு காள்‌ பெற, 


௯. அன்னையும்‌ கோல்கொண்‌ டலைக்கு மயலாரு 
மென்னை பழ்புஷ்சொற்‌ சொல்லுவர்‌ நண்ணிலைய 
* தெங்குண்ட தேரை படூவழிப்‌ பட்டேன்யான்‌ 
றிண்டேர்‌ வளவன்‌ நிறத்து. 


்‌ டது 2. ௯ ப ௯ 
௬௭ ரு நழஇம்போ னண்ட வருஞ்டைய ்‌ 


7 
வூர்ரே பென்னை யுயக்கொண்மின்‌_— போரிற்‌ 


புகலும்‌ களியசனைப்‌ பூழியர்கோக்‌ கோதைக்‌ 


கர்‌ ப ட வரதம்‌ 
மன னேஞ்சக கடத, 


க பத ன்‌ 
சஃ்விசாரீ குண்ணாப்‌ பழிசுமப்பர்‌ ” எனப, 7 


- 


முத்தோள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌. கடு 


௬௮ புலவி:புறக்கொடுப்பன்‌ புல்லிடினா ணிற்பன்‌ 
்‌. . கலவி-களிமயங்கிக்‌ காணே-— னிலவியச£ர்‌ 
மண்ணாளுஞ்‌ செங்கோன்‌ வளவனை யானிதன்‌ மே 
கண்ணாரக்‌ கண்டறியா வாறு, ' 

௬௯ சைய தவன்கடலுட்‌ சங்கமாற்‌ பூண்டஅவுஞ்‌ 
செய்யச்‌ சீன்ற செழுமுக்தான்‌--மெய்யதுவு 
மன்பொரு வேன்மா றன்‌ வார்பொதியிற்‌ சந்தனமா 
லென்பெரு வாடுமென்‌ நோள்‌. 

௭௦ நாணாக்காற்‌ பெண்மை நலனழியு முன்னின்று 
காணாக்காற்‌ கைவளையுஞ்‌ சோருமாற்‌--காணேனான்‌ 
,வண்டெவ்வர்‌ திீர்தார்‌ வயமான்‌ வழுதியைக்‌ 

ம, 
கண்டெவ்வர்‌ தீர்வதோ ராறு, 

எக * வாருயர்‌ பெண்ணை வருகுரும்பை வாய்க்கனபோ 
லேரிய வாயினு மென்செய்யுங்‌—கூரிய 
கோட்டானைத்‌ தென்னன்‌ குளீர்சார்‌ தணியகலங்‌ 
கோட்டுமண்‌ கொள்ளா முலை, 

௭௩ ஏற்பக்‌ குடைந்தாடி லேசுவ ரல்லாக்கான்‌ 
மாற்றி யிருந்தா ளெனவுரைப்பர்‌--வேற்கண்ணாய்‌ 
கொல்யானை மாறன்‌ குளிர்புனல்‌ வையைநீ 
செல்லா மெனக்கோ ரிடர்‌. 

௭௩ கூடற்‌ பெருமானைக்‌ கூடலார்‌ கோமானைக்‌ 
கூடப்‌ பெறுவேனேற்‌ கூடென்று--கூட 1 
லிழைப்பாள்போற்‌ காட்டி. யிழையா திருக்கும்‌ 
பிழைப்பிற்‌ பிழைபாக்‌ கறிந்து, 


* இலப்பதிகாரம்‌, நாகொண்காதை, ௧௨௬. அடி, அடியார்க்கு ஈல்லா 
ருரை, சொல்‌, பொருள்‌, ௬௩௩-ஆம்‌ பக்கம்‌, 

* இதனைக்‌ * கூடலாவது வட்டமாகக்‌ கோட்டைக்கீறி அதுக்குள்ளே 
சுழிசுழியாகச்‌ சுற்றுஞ்சுழித்து இவ்விரண்டுசுழியாகக்‌ கூட்டினால்‌, இரட்‌ 
டைப்பட்டாற்‌ கூடுகை : ஒற்றைப்பட்டாற்‌ கூடாமை என்று ஸங்கேசம்‌ ?' 
என நாச்சியாரீதிருமொழியுரையினும்‌, “மணஞத்குன்றி னீத்சகன்றார்‌ வரு 
கென்‌, ருழிதிருச்‌.திச்‌ சுழிச்கணக்கோதி” எனச்‌ திநச்சிற்றட்பலக்கோவை 
யினும்‌ (௧௮௪௬) “வளைத்‌ துச்சிடந்ச வரிமணற்‌ கூடலும்‌ '' என அம்பிகாபதி. 
கோவையினும்‌ (௩௨௨) வருவனவற்றான்‌ உணர்க, 7 


கச்‌ 


௪௪ செங்கான்‌ மடராராய்‌ தென்னுறக்கை சேறியே 


முத்தொள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌. 


னின்கான்மேல்‌ வைப்பனென்‌ கையிசண்டும்‌--நன் பாத்‌ 


கரையுரிஞ்சி மீன்பிறமுங்‌ சாவிரிநீர்‌ மாடற்‌ 


குரையாயோ யானுத்ற கோய்‌. 


எடு என்னை யுரையலென்‌ பேருசைய ஓருரைய 


லன்னையு மின்ன னெனவுரையல்‌— பின்னையும்‌ 


தண்படா யானைத்‌ தமீழ்ரர்‌ பெருமாற்கென்‌ 


கண்படர வாறே யுரை, 


எச கடற்றுனைக்‌ கோதையைக்‌ கமண்கொடாள்‌ வீணி 


லடைத்தா டனிக்கதவ மன்னை--யடைக்குமே 


லாயிழையா யென்னை யவன்மே லெடுக்துரைப்பார்‌ 


வாயு மடைக்குமோ தான்‌. 


எள. வனபையவாய்‌ நீ 
யிளையளாய்‌ 


மண்கொண்ட தானை மறங்கனல்வேன்‌ மாறனைக்‌ 


௯. 


ண்டதோள்‌ வாட்கணா யன்னை 


சுண்கொண்டு கோக்கலென்‌ பாள்‌. 


“ரக்இிலள்‌ கொல்லோ தனையவிழ்தார்‌ 


எ சொடபாட்த்‌ தேர்பாடிக்‌ கொய்தண்டார்‌ மாறன்‌ 


முடிபாடி முத்தாரம்‌ பாடி.த்‌--தொடியுலக்கை 
சைம்மனையி லோச்சப்‌ பெறுவெனோ யானுமோ 


த ன்‌ 
ரம்மீனைக்‌ கால ளேன்‌. 


௮௯ குதலைப்‌ பருவத்தே கோழிக்கோ மானை 


வதுவை பெறுகென்று என்னை யதுபோய்‌ 


சலா லின்று வியன்கானல்‌ வெண்டேர்‌ த்‌* 


நர்க .க ன த 
து ௩முா॥ மாமருடடி யறுு. 


௮௨ அலங்குதார்ச்‌ செம்பிய அடெழிற்றே ணோக்கி 


மே 


ட = . சக . A . ட 
விலங்கொன்‌ வேண்டா வெனினு-ரலர்தொலைர்து 


பிர்மேற்‌ கொளலுற்ற பேகையர்த்‌ கென்வாய்ர்சொ 


ஆதில அன ன 
னீர்மே லெ முந்த செருப்பு. 


2௯ 


௮௪ 


ழ்‌ 


பர்‌ 


அமா 


இத 


மூத்தோள்ளாயிரச்‌ சேய்யுட்கள்‌. ௪௪ 


கோட்டெங்கு சூழ்‌*கூடறத்‌ கோமாளைக்‌ கூட்வென்‌ 
வேட்டாங்குச்‌ சென்றவென்‌ னெஞ்சதியாள்‌-—கூட்டே 
குறும்பூம்‌ பறப்பித்த வேட்வேன்போ லன்னை 


வெறுங்கூடு காவல்கொண் டாள்‌. 


புன்கைச்‌ சோலை புனந்றெங்கு சூழ்மாக்கை 
நன்சை மின்றலரு நன்னுட--னென்னாகங்‌ 
கங்கு லொருகாட்‌ கனவினுட்‌ டைவர்தா 
னென்கொ லிவரதிந்த வா.று. 
சவியாளைத்‌ தென்ன னிளங்கோவென்‌ றெள்‌ ளிப்‌ 
பணியாரே தம்பா ரிழக்க--வணியாகங்‌ 
கைதொழு தேனு மிழக்கோ நறுமாலின்‌ 
கொய்தா ரன்ன சர்ர்‌ 

சுனவை கனவென் ஜெதிர்வி பிழிக்கும்‌ காணு 
கனவி லெதர்விழிக்க நானு! 1 புனையிழா 
பென்க ணிவையானா லெவ்வாறே மாமான்‌ 
றன்ச ணருள்பெறுமா தான்‌. 
சளையவிழும்‌ பூங்கோதைய்‌ தாயரே யாவி 
கதாயபினுமென்‌ கைதிறர்து காட்டேன்‌ வ௲ாகொடுபோம்‌ 
வன்கண்ணன்‌ வாண்மாறன்‌ மால்யானை தன்னுடன்‌ வக்‌ 
தென்கண்‌ புகுந்தா னிரா. 
ஓராற்றா.னெஃ்க ணிமைபொருச்சு வம்‌ நிலையே 
கூரார்வேன்‌ மாறனென்‌ மைப்பற்ற--வாரா 
நனவென் தெழுத்திருக்சே னல்வினையொன்‌ நில்லேன்‌ 
கனவு மிழந்திருந்த வாறு, 
ஊட லெனவொன்து சோன்றி யலரு றாஉங்‌ 
கூட லிழந்தேன்‌ கொடியன்னாய்‌--நீடெங்கின்‌ 
பாளையிற்‌ றேன்றொ டுக்கும்‌ பாய்புன னீர்சாட்டுக்‌ 


காதாயைக்‌ கண்படையுட்‌ பெற்று. 


மாந்தை எனவும்‌ பாடம்‌, 


ர்‌ தொல்‌, பொருள்‌, பக்கம்‌. ௧௬௪. 


" முத்தோள்ளாயிரச்‌ செய்யட்கள்‌. 


ள்‌ ்‌ தல்‌ ன்‌ 
௮௮. ய்மணிப்‌ பைம்பூ ணலத்குசார்க்‌ கோலதையைச்‌ 


காணிய சென்று கதவடைத்தே-ஞணிப்‌ 


வதர 
பெருஞ்செல்வ ரீல்லத்து கல்‌ 


ர்ர்சார்‌ போல 


ம்‌ 


வருஞ்செல்௮ 


ம்‌ பேருமென்‌ னெஞ்சு 


ரூ 
(ற 


- - ஆ டட ய்‌ 
ணூருபால வாவி தல னொரு நபா அ ணஸ்ணொர ப 15 


மநுதோட்னெ ரிக்‌ சென்‌ கண்சு ப்‌ 


தலைக்‌ கொள்ளியி அுள்ளெ ட்‌ ரம்ப ம போல தி 
திரிதரும்‌ பேருமென்‌ ளெஞ்ர்‌, 


ர 


௯0 வரக்கண்டு ராணுமே வல்லைபா னெஞ்ேே 


மரக்கண்ே 


மண்‌ ள்‌ வார்‌ கண்ணெொன்‌— திரக்சண்டாய்‌ 


Q 


வாளுழுவை வெல்கொடியான்‌ வண்புனனீர்‌ மாடற்கென்‌ 


முலாழுவம்‌ தோன்றத்‌ தொழுது. 


௬௧ ஒயர்மணன்மே லேறி 
ஈதுவாயமூக்‌ அன்ற சைந்த. சங்கம்‌--பகுவான 
ர 17௮1 பார்த்‌ இருக ச்‌ தென்கொற்கைச்‌ கோமா 
அரைவல்‌! பாரத தகு க உன்ன ச 1 
. டை வ்‌ . 
அனரைவரவு பார்தத நக்கு செஞ்‌. 
௯௬௨ 


ab இம்பா af த்‌ திங்கட்டன்‌ கைபோர்வை யர 
= 


நடுக்கடை நி ன்மறுசொ ம. ரதி 710) ஞ்‌ ககன வே 


லரய்மணிப்‌ பைம்பூ லை ல்‌ ரர்க்‌ கோறையைய்‌ 


கம்‌ ட 
காணிய சென்றவென்‌ னெஞ்சு. 
போர்‌ மன்னர்‌ மதிச்குடையுள்‌ செங்கோலும்‌ 


A 
க்க மாறுமே 
ட 


தது ன்‌ பதத 

திநிவாய்‌ யோ குளிர்வாடாம்‌--சோறடுவா 
. உ ஜி. உச உளூ [அ ௫ . 

ராரத்தாத்‌ மீட்டு மம்பொதிமிற்‌ கோமாற்கென்‌ 


ற்றேன்‌ வப, 


2 அது 7 பன்‌ . 
௯௫ டஙகாடா போதுவாரக்‌ கொல்கா 
[தரி ரு 
! மறையா ன்ருகரைய்‌ 
செ 
அதல்‌ கட்ட g 
மனமான (3 போல்‌ நின்றதே கூடலார்‌ 
கோமான்பின்‌ சென்றவென்‌ னெஞ்சு 
Tre எல 3 ம்‌ ப ப ர 
்‌ ௬-ஆம்‌ இருக்குதட்‌ பரிமேலழகருரை, 


முத்தோள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌, ௬௯ 
கடு பிணிடைக்‌ தார்க்குப்‌ “பிறம்தராட்‌ போல 


௮ ல்‌ ட்‌ - 
வணியிழை யஞ்ச வருமான்‌-—மணியானை 
: தன ப ட 

மாறன்‌ வாதி மணாவா மருண்மாலைச்‌ 


ல ன்‌ ்‌ 
சிறியோர்‌ வாடை இன்று. 


சண்‌ பேயோ பெருந்தண்‌ பனிவாடாய்‌ பெண்பிறந்தா 
ரேயோ வுனக்கிங்‌ கறைக்குடிக--ணீயோ 
கலிபடிமால்‌ யானைக்‌ கடுமான்றேர்க்‌ கிள்ளி 


யளியிடை யற்றம்பார்ப்பாய்‌, 


௯௪ நரம நெடுவேல்‌ ஈலங்கள்ளி சோஷட்டுத்‌ 
ற : 2 ்‌ 
தாமரையு நீலமும்‌ தைவர்‌-தியாமத்து 
ரவண்டொன்று வந்தது வாரல்‌ பனிவாடாய்‌ 


பண்டன்று பட்டினங்‌ காப்பு. 


கவ்‌ மாணார்க்‌ கடந்த மறவெம்போர்‌ மாறனைக்‌ 
காணாக்கா லாயிரமுஞ்‌ சொல்‌ வேன்‌ கண்டக்காழ்‌ 
பூஷைந்‌ காவெள்.ர புல்லப்‌ பெறுவேனோ 


நாணோ டுடன்பிறந்த கான்‌. 


௯௯... வருக குடமாடன்‌ வஞ்சிக்கோ மானென்‌ 
- றருகல ரெல்லா மறிய--வொருகலா ்‌ 


முண்டா யிருக்சகவவ்‌ வொண்டொடியரண்‌ மற்றவனைக்‌ 


கண்டா ளொழிர்தாள்‌ கலாம்‌. 


௪௦௦ புல்லாதார்‌ வல்லே புலர்கென்பர்‌ புல்லிஞர்‌ 
கில்லா யிரவே நெடி.தென்பர்‌-- மல்ல 


விரா௮மலர்த்‌ தார்மாறன்‌ வெண்சாம்‌ தகல 


மிராவளிப்‌ பட்ட. நித. 


* பிணரியுர்ரா்க்குப்‌ பிரக்சகாளிழ்‌ பிஎறிமிகும்‌ என்ற சோதிடநால்வல்‌ 
யுதராககு 5; 2 கு ்‌ 


லார்‌ கூறுவர்‌. 


ர்‌ தொல்‌, பொருளை, பச்சம்‌-௬௩௧௩ , 


க்ப2 


௧0௨ 


லப 


௧௦ 


முத்தொள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌. 


இப்பிபின்‌ திட்ட வெறிகதர்‌ நித்திலங்‌ 
கொற்கையே யல்ல படுவது கொற்சைக்‌ 
குருதவேன்‌ மாறன்‌ குளிர்சாக்‌ தகலங்‌ 

கருதியார்‌ கண்ணும்‌ படும்‌. 

இவனென்‌ னலங்கவர்ந்த கள்வ னிவனெனனு 
நெஞ்ச நிறையழித்த கள்வனெ ன்‌--றஞ்சொலாய்‌ 
செல்லு நெறியெலாஞ்‌ சேரலர்கோக்‌ கோதைக்குச்‌ 
சொல்லும்‌ பழியோ பெரிது. 


காராட்‌ டுதிரக்தாஉ யன்னை களனிழைத்து 
நிராட்டி நீங்கென்றால்‌ நீங்குமோ--போராட்டு 
வென்று களங்கொண்ட வெஞ்சினவேற்‌ கோசைக்செ 
னெஞ்சங்‌ களங்சொண்ட நோய்‌. 
யானூடத்‌ தானுணர்த்த யானுணரா விட்டதற்பின்‌ 
ருனூட யானுணர்த்தத்‌ தானுணசான்‌--றேஹாறு 
கொய்தார்‌ வழுதி குளிர்சாக்‌ தணியகல 
மெய்தா திராக்கழிந்த வாறு.* 

லனீர்‌ மாக்தையார்‌ மாக்கடுங்கோக்‌ காயினுஞ்‌ 
சொல்லவே வேண்டு நமகுறை-ரல்ல 
இலகங்‌ டெர்த திருறுதலா யஃதா 
அலகங்‌ இடந்த வியல்பு. 

முற்றிற்று. 


[அப்‌ 
சொல்‌, பொருளுரை, ௫௧௮௮-ம்‌ பக்கம்‌, 


டு 


ட 


